தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467/ 2009 -11 . 
( R . Dis. No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1.60 காசு . 


HF E 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாகம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வெல்லும் 


எண் 20 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 26 , 2010 
வைகாசி 12 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை ( 3D ) எண் 13 , கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( D1) த் துறை , 15 ஜூலை 2009. ) 


நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகத் துறை அமைச்சகம் நுகர்வோர் விவகாரங்கள் துறை), 

ஆணை , புதுடில்லி , 9 மார்ச் 2009 . 


எஸ் . ஓ . 649(E ).- 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் (10/1955 ) 3 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறவேண்டிய 
அவசியம் , இருப்பு வரையறை மற்றும் கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையில் மேற்கொண்டும் திருத்தம் 
செய்வதற்கு பின்வரும் ஆணையை இதனால் பிறப்பிக்கிறது . 


1 . (1 ) இவ்வாணை , 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப்பொருட்கள் குறித்த உரிமம் வழங்குதல் , இருப்பு வரையறை , 
கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ஆணை என்று பெயர் பெறும் . 


( 2 ) இது அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


2 . 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறவேண்டிய அவசியம் , இருப்பு வரையறை மற்றும் 
கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையில் , விற்பனைக்காக கொள்முதல் செய்தல் , எடுத்துச் செல்லுதல் , 
விற்பனை செய்தல் , வழங்கல் அல்லது விற்பனைக்காக இருப்பு வைத்தல் ஆகியவை தொடர்பாக பயன்படுத்தப்படுகிற சொற்கள் 
மற்றும் தொடர்கள் , சர்க்கரைக்காக இவ்வாணை வெளியிடப்படும் நாளிலிருந்து அல்லது மேற்கொண்டு ஆணைகள் பிறப்பிக்கப்படும் 
நாளிலிருந்து இவற்றில் எது முந்தையதோ அந்நாளிலிருந்து நான்கு மாத கால அளவுக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் . 


3 . இந்த ஆணையில் குறிப்பிடப்பட்ட எதுவும் மாநிலத்திற்கு வெளியே உள்ள இடங்களுக்கு சர்க்கரையை எடுத்துச் செல்வதை , 
விநியோகிப்பதை அல்லது விற்பனை செய்வதை பாதிக்காது அல்லது இப்பொருளை இறக்குமதி செய்வதற்கு இது பொருந்தாது . 


DTP -||- 1 - 20 (T Sup ) 


ஆனால் , மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் இறக்குமதியாளர்கள் பெற்றுள்ள சர்க்கரை இருப்பு மற்றும் வைத்திருந்த 
இருப்புகளை அறிவிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிடலாம் . 


2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறவேண்டிய அவசியம் , இருப்பு வரையறை மற்றும் 
கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையின் ஏனைய அனைத்து விதித்துறைகளும் , மேலே 2 ஆம் 
பகுதியில் குறிப்பிடப்பட்ட கால அளவுக்கு தொடர்ந்து செயலில் இருக்கும் . 


ராகேஷ் கக்கர் , 
மத்திய அரசு கூடுதல் செயலாளர் . 


கே . சண்முகம் , 
அரசுச் செயலாளர் . 


இந்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகத் துறை அமைச்சகம் (உணவு மற்றும் பொது 

விநியோகத் துறை) , ஆணை , புதுடில்லி , 12 மார்ச் 2009 . 


ஜி .எஸ் . ஆர் . 164(E ). - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் 3 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் , 1966 ஆம் ஆண்டு சர்க்கரை ( கட்டுப்பாடு ) ஆணையின் 5ஆம் பகுதியின்படியும் , மத்திய அரசு , 
அங்கீகரிக்கப்பட்ட சர்க்கரை வணிகர் , காற்றொழி தட்டுமுறையில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை இருப்பை பெற்ற நாளிலிருந்து 30 
நாட்களுக்கு மேற்பட்டு அத்தகைய இருப்பு ஏதும் வைத்திருக்கக் கூடாது என்றும் , கீழே குறிப்பிடப்பட்ட இடங்களில் , அவற்றிற்கு 
எதிரே குறிப்பிடப்பட்ட அளவுக்கு மிகையாக , எந்தவொரு சமயத்திலும் மேற்சொன்ன சர்க்கரை இருப்பை வைத்திருக்கக்கூடாது 
என்றும் இதனால் உத்தரவிடுகிறது . 


(i ) கொல்கொத்தா மற்றும் நீட்டிக்கப்பட்ட பகுதி : -- 


( a ) 


மேற்கு வங்காளத்திற்கு வெளியிலிருந்து சர்க்கரை இறக்குமதி செய்யும் அங்கீகரிக்கப்பட்ட 
வணிகர்கள் - 10, 000 குவிண்டால்கள் 


( b ) ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்கள் - 2000 குவிண்டால்கள் 


(ii ) ஏனைய பகுதிகளில் - 2000 குவிண்டால்கள் 


ஆனால் , இந்த ஆணையில் குறிப்பிடப்பட்ட எதுவும் பின்வருவனவற்றை பொறுத்தமட்டில் சர்க்கரை இருப்பை வைத்திருப்பதற்கு 
அல்லது பேணுவதற்குப் பொருந்தாது . 


(i ) அரசுக் கணக்கு ; அல்லது 


( ii ) நியாயவிலைக் கடைகளின் மூலம் விநியோகம் செய்வதற்காக இருப்பு வைப்பதற்கு மாநில அரசால் நியமிக்கப்பட்ட , 
அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்கள் அல்லது அதனால் அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலர் அல்லது 


( iii ) இந்திய உணவுக் கழகம் 


மேலும் , மேற்சொன்ன இருப்பு வைத்திருக்கும் வரையறை அல்லது இருப்புகளின் விற்று முதல் கால அளவு தாராள பொது 
உரிமத்தின் கீழ் வரும் சர்க்கரை இறக்குமதியாளர்களுக்குப் பொருந்தாது . 


மேலும் , மேற்சொன்ன ஆணையின் 15 ஆம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , பின்வரும் 
நிபந்தனைகளுக்குட்பட்டு , அந்தந்த மாநில அரசுகளின் மற்றும் மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருப்பு வைப்பு 
மற்றும் விற்று முதல் வரையறைகளை நிர்ணயிப்பதற்கு , அந்தந்த மாநில அரசு அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்குட்பட்ட 
பகுதி நிருவாகத்திற்கு அதிகாரமளிக்கிறது . 


(i ) இருப்பு வைக்கும் வரையறை மற்றும் அல்லது விற்றுமுதல் கால அளவானது , மத்திய அரசு மேலே குறிப்பிடப்பட்ட 
வரையறைக்கு அல்லது கால அளவுக்குக் குறைவாக இருக்கக்கூடாது . 


( ii ) சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட வணிகரின் இருப்பு வைத்திருக்கும் அளவு , மொத்த 
விற்பனையாளருக்காக குறிப்பிடப்பட்ட அளவைக் காட்டிலும் குறைந்தளவில் இருக்கவேண்டும் . 


விளக்கங்கள் . இந்த அறிவிக்கையின் செயல் நோக்கத்திற்காக , 


(1) " கொல்கொத்தா மற்றும் நீட்டிக்கப்பட்ட பகுதி என்பது , மேற்குவங்க அரசின் 16 - 12 - 1964 ஆம் நாளிட்ட 7752 /எஃப். எஸ் / 
எஃப் . 5 /14 ஆர் 92/ 61 ஆம் எண் அறிவிக்கையின் விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட பகுதி என்று பொருள்படும் . 


( ii ) இருப்பு வைத்திருக்கும் கால அளவை கணக்கிடுவதற்கு , அங்கீகரிக்கப்பட்ட வணிகர் யாதொரு இருப்பை பெற்ற நாள் 
சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


2 . இந்த ஆணை அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 15 நாட்களுக்குப் பின்னர் செயலுக்கு வருவதுடன் , அதன் பின்னர் 
நான்கு மாத கால அளவுக்கு செயலில் இருக்கும் . 


என் . சான்யேல் , 
மத்திய அரசின் இணைச் செயலாளர் . 


கே . சண்முகம் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் ( பொ ), 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 3D ) எண் 17 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு (D1) த் துறை , 24 ஆகஸ்ட் 2009. ] 


இந்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகத் துறை அமைச்சகம் (உணவு மற்றும் பொது 

விநியோகத் துறை) , ஆணை , புதுடில்லி , 16 மார்ச் 2009 . 


ஜி .எஸ் . ஆர் 531( E ). - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் 3 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , 1966 ஆம் ஆண்டு சர்க்கரை ( கட்டுப்பாட்டு ) ஆணையின் 5 ஆம் பகுதியின்படியும் , மத்திய அரசு , 
அங்கீகரிக்கப்பட்ட சர்க்கரை வணிகர் , காற்றொழி தட்டுமுறையில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை அல்லது கந்தசாரி ( ஓபன் பான் சுகர் ) 
முறையில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை இருப்பை பெற்ற நாளிலிருந்து 30 நாட்களுக்கு மேற்பட்டு அத்தகைய இருப்பு ஏதும் 
வைத்திருக்கக் கூடாது என்றும் , கீழே குறிப்பிடப்பட்ட இடங்களில் , அவற்றிற்கு எதிரே குறிப்பிடப்பட்ட அளவுக்கு மிகையாக , 
எந்தவொரு சமயத்திலும் காற்றொழி தட்டுமுறையில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை இருப்பை வைத்திருக்கக்கூடாது என்றும் இதனால் 
உத்தரவிடுகிறது . 
(1) (i ) கொல்கொத்தா மற்றும் நீட்டிக்கப்பட்ட பகுதியில்.. 
(a ) மேற்கு வங்காளத்திற்கு வெளியிலிருந்து சர்க்கரை இறக்குமதி செய்யும் அங்கீகரிக்கப்பட்ட 

வணிகர்கள் - 10, 000 குவிண்டால்கள் 


( b ) | 


ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்கள் - 2000 குவிண்டால்கள் 


( ii ) ஏனைய பகுதிகளில் - 2000 குவிண்டால்கள் 
(2) கந்தசாரி (ஓபன் பான் சுகர்.... ....2000 குவிண்டால்கள் ; 

ஆனால் , இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்ட எதுவும் பின்வருவனவற்றை பொறுத்தமட்டில் சர்க்கரை இருப்பை வைத்திருப்பதற்கு 
அல்லது பேணுவதற்குப் பொருந்தாது . 


(i) அரசுக் கணக்கு அல்லது 
( ii ) நியாயவிலைக் கடைகளின் மூலம் விநியோகம் செய்வதற்காக இருப்பு வைப்பதற்கு மாநில அரசால் அல்லது அதனால் 

அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலரால் நியமிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்கள் அல்லது 
(iii ) இந்திய உணவுக் கழகம் 
மேலும் , மேற்சொன்ன இருப்பு வைத்திருக்கும் வரையறை அல்லது இருப்புகளின் விற்று முதல் கால அளவு , தாராள பொது 
உரிமத்தின் கீழ் வரும் சர்க்கரை இறக்குமதியாளர்களுக்கு பொருந்தாது . 

மேலும் , மேற்சொன்ன ஆணையின் 15 ஆம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , பின்வரும் 
நிபந்தனைகளுக்குட்பட்டு , அந்தந்த மாநில அரசுகளில் அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருப்பு வைப்பு 
மற்றும் விற்று முதல் வரையைறைகளை நிர்ணயிப்பதற்கு , அந்தந்த மாநில அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதி 
நிருவாகத்திற்கு அதிகாரமளிக்கிறது . 
(i ) இருப்பு வைக்கும் வரையறை மற்றும் அல்லது விற்றுமுதல் கால அளவானது , மத்திய அரசு மேலே குறிப்பிடப்பட்ட 

வரையறைக்கு அல்லது கால அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடாது ; மற்றும் 
( ii ) சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட வணிகர் இருப்பு வைத்திருக்கும் அளவு , மொத்த 

விற்பனையாளருக்காக குறிப்பிடப்பட்ட அளவைக்காட்டிலும் குறைந்தளவில் இருக்க வேண்டும் . 
விளக்கம் . இந்த அறிவிக்கையின் செயல் நோக்கத்திற்காக , 
( i) " கொல்கொத்தா மற்றும் நீட்டிக்கப்பட்ட பகுதி " என்பது , மேற்குவங்க அரசின் 16 - 12 - 1964 ஆம் நாளிட்ட 7752 

எஃப் .எஸ் / எஃப் .5/14 ஆர் 92 /61 ஆம் எண் அறிவிக்கையின் விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட பகுதி என்று 

பொருள்படும் . 
(ii ) இருப்பு வைத்திருக்கும் கால அளவை கணக்கிடுவதற்கு , அங்கீகரிக்கப்பட்ட வணிகர் யாதொரு இருப்பை பெற்ற நாள் 

சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) சர்க்கரை மொத்த வணிகர் அல்லது சில்லறை வணிகர் ஒருவர் , சர்க்கரை இறக்குமதியாளர்கள் அல்லது சர்க்கரை 

இறக்குமதியாளர் ஒருவரிடமிருந்து , இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அல்லது சுத்தகரிக்கப்பட்ட சர்க்கரையை நேரடியாக 
வாங்குகின்றபோது அல்லது கொள்முதல் செய்கின்றபோது , அத்தகைய இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரை இருப்புகளை 
பொறுத்தவரையில் , மேற்சொன்ன மொத்த வணிகர் அல்லது சில்லறை வணிகர் , இருப்பு வைப்பதற்கான வரையறைக்கு 
உட்படமாட்டார் ; ஆனால் , 30 நாட்கள் என்ற விற்றுமுதல் கால அளவு அவருக்கு பொருந்தத்தக்கதாகும் . அத்தகைய 
இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரை இருப்புகளின் இரண்டாம் மற்றும் அதனையடுத்த விற்பனைக்கு சர்க்கரை மொத்த 

வணிகர் அல்லது சில்லரை வணிகருக்கு இதில் கண்டுள்ள விலக்கு கிடைக்காது . 
( iv ) இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா சர்க்கரையிலிருந்து செயல்முறைப்படுத்தப்பட்ட வெள்ளை அல்லது சுத்தகரிக்கப்பட்ட 

சர்க்கரையை , சர்க்கரை மொத்த வணிகர் அல்லது சில்லறை வணிகர் வாங்குகின்ற போது , அல்லது 
கொள்முதல் செய்கின்ற போது , மேற்சொன்ன சர்க்கரை மொத்த வணிகர் அல்லது சில்லறை வணிகர் , இருப்பு 
வைப்பதற்கான வரையறை மற்றும் விற்றுமுதல் கால அளவிற்கு உட்பட்டவராகிறார் என்று ஐயம் நீக்கும் பொருட்டு 

தெளிவுபடுத்தப்படுகிறது . 
2 . இந்த ஆணை , சர்க்கரை ( காற்றொழி தட்டு முறை ) மற்றும் கந்தசாரி ( ஓபன் பான் சுகர் ) பொறுத்தவரையில் , அரசிதழில் 
வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 15 நாட்களுக்குப் பின்னர் உடனடியாக செயலுக்கு வருவதுடன் , அதன் பின்னர் ஆறு மாதகால 
அளவுக்கு செயலில் இருக்கும் . 


என்ற வாரண்டாம் 
பாக்கு 
கியை 


என் . சான்யேல் , 
மத்திய அரசின் இணைச் செயலாளர் . 


கே . சண்முகம் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் ( பொ ), 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


